மின்னியல் - காந்தவியல் 


( முதற் புத்தகம் ) 
( பட்டப்படிப்பிற்குரியது ) 
( பிற்சேர்க்கை ) 


( திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
டி . ஏ , கருப்பண்ணன் , 


பா 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


மின்னியல் - காந்தவியல் 


( முதற் புத்தகம் ) 


( பட்டப்படிப்பிற்குரியது ) 


( பிற்சேர்க்கை ) 


(திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்கீழ் வெளியிடப்படுகிறது ) 


ஆசிரியர் 
டி . ஏ . கருப்பண்ணன் , 
பேராசிரியர் , இயற்பியல் துறை , 
பூ . சா . கோ . கலைக் கல்லூரி , 

கோயம்புத்தூர் . 


* 


இப் பாட 


கனம் 


தமிழ்நாட்டுப் பாடநூல் நிறுவனம் 


தங்க கசம் 


Supplement-- December 1972 


Tamil Nadu Text Book Society 


ELECTRICITY & MAGNETISM - 1 

( Supplement ) 


பொருளடக்கம் 


T. A. KARUPPANNAN 


பக்கம் 


.. 


1 


PRICE 0-60 Paise 


காந்தவியல் 
நிலைமின்னியல் 


14 


... 


( or supplied ( ree of cost when original 

book is purchased ) 


Published by the Tamil Nadu 
Text Book Society under the Cent 
rally Sponsored Scheme of Produc 
tion of books and literature in 
regional languages at the University 
level , of the Government of India in 
the Ministry of Education and Social 
Welfare ( Department of Culture ), 
New Delhi. 


Printed by 
Srinivasam Press of Jupiter Enterprises 
1 , Smith Lane, Mount Road , 
Madras- 2 . 


காந்தவியல் 


(Magnetism ) 


பக்கம் 10 


காந்த முனைகள் இடையேயுள்ள விசையின் . இருமடி எதிர் 
விதியினை 


mi ma 
F = A 

12 


என்று எழுதலாம் . 


எம் . கே . எஸ் . அலகில் குறிப்பிடும்போது , 

1 
A 

என்றமையும் . 
41140 


- 


இங்கு , 

பா என்பது ஊடகத்தின் உட்புகுதிறனாகும் . 
Ho 

என்பது இடைவெளியின் உட்புகு திறனாகும் . 
Ho- ன் மதிப்பு 4mx10- " ஹெ / மீ என்ற அளவில் அமையும் . 
A- ல் இதன் மதிப்புத் தரப்படும்போது , இருமடி எதிர்விதி 
யானது , 


F = 


m1 m , 
41 40 13 


என்றமையும் . 


எம் . கே . எஸ் . அலகில் , 

F என்பது நியூடன்கள் அளவிலும் , 
r என்பது மீட்டர் அளவிலும் அமையும் . 

Ho = 4m x 10-1 ஹென்ரி / மீட்டர் ( அல்லது ) வெபர் / 
ஆம்பியர் -மீட்டர் என்ற அளவிலும் அமையும் . 

வெற்றிடத்தில் அல்லது காற்றில் காந்தமுனைகள் இருக் 
கும்போது , 

r = 1 


2 


மின்னியல் - காந்தவியல் 


எனவே , 


m1 m2 
41 Hor* 


எம் . கே . எஸ் . முறையில் அலகு முனை 


m , == m , == 1 , r = 1 மீட்டர் என்று வைத்துக் கொள்வோம் . 
வெற்றிடத்தில் 10 = 4mX10- ஹெ / மீ . 


F 


நியூடன்கள் ( Newtons ) 


2 


எனவே , 

1X1 
41XrX10 - X ( 1 ) 
107 

நியூடன்கள் . 
16 


F = 


ஆகவே , எம்.கே.எஸ் . 

முறையில் 

அலகுமுனையினைக் 
கீழ்க்கண்டவாறு வரையறுக்கலாம் : 

காற்றிலோ அல்லது வெற்றிடத்திலோ , தன்னை விட்டு 
1 மீட்டர் தொலைவில் இருக்கும் சமமான ஒத்த வேறு ஒரு 

10 " 
முனையை நியூடன் களின் விசையுடன் எதிர்த்துத் தள்ளும் 

16 
முனைக்கு அலகுமுனை என்று பெயர் . 


இந்த அலகு முனை ) எம் . கே . எஸ் . முறையில் வெபர் 
( Weber ) என்று வழங்கப்படுகிறது . 


குறிப்பு : காந்தமுனை வலிமையின் ஒரு சி . ஜி . எஸ் . மின் 
காந்த அலகு 40X10- அளவு எம் . கே . எஸ் . 
அமையும் . 


அலகில் 


பக்கம் 13 


m 


fer ² 


m அலகுகள் உள்ள காந்தமுனையிலிருந்து , அளவு தூரத் 
தில் உள்ள ஒரு புள்ளியின் காந்தச் செறிவானது 

அசா 
விற்குச் சமமாக இருக்கும் . இது சி.ஜி.எஸ் . மின்காந்த அலகு 
முறையில் அமைவதாகும் . சி . ஜி . எஸ் . மின்காந்த அலகு 
முறையில் காந்தச் செறிவு அல்லது காந்தப்புலத்தின் அலகு. 
ஓர்ஸ்டெட் ) என்பதாகும் . 


பிற்சேர்க்கை 


3 


m 


இதையே எம் . கே . எஸ் . அலகுகளில் குறிக்கப்படும்போது , 
காந்தச் செறிவானது 

47 H , At) என்றமையும் . எம்.கே. 
எஸ் . முறையில் காந்தப்புலச் செறிவு அல்லது வலிமையின் 
அலகாக ஆம்பியர் - சுற்று மீட்டர் என்றமையும் . 
எம் . கே . எஸ் . முறையில் அமையும் , 

1 ஆம்பியர் - சுற்று மீட்டர் = 40X10- ஓர் ஸ்டெட் . 


குறிப்பு : காந்தத் தூண்டல் அல்லது பாய அடர்த்தியின் 
அலகு காஸ் ( Gauss ) ஆகும் . இதுவே எம்.கே.எஸ் . 

முறை 
யில் வெபர் மீட்டர் என்று எழுதப்படும் . 

1 வெபர் / மீட்டர் = 10 காஸ் ஆகும் . 


பக்கம் 16 : 


2.8 


எம் . கே . எஸ் . முறையில் , ஒரு காந்தமுனையிலிருந்து 
வெளிக்கிளம்பும் விசைக்கற்றைகளின் எண்ணிக்கையைக் 
காணல் : 


Kin வெபர் வலிமையுள்ள ஒரு முனையானது ( pole ) 
காற்றிலோ அல்லது வெற்றிடத்திலோ இருப்பதாக வைத்துக் 
கொள்வோம் . இதைச்சுற்றி r மீட்டர் ஆரமுள்ள 
கோளத்தை வரை . தற்போது கோளத்தின் பரப்பின்மீது 
அமையும் எந்த ஒரு புள்ளியின் புலச்செறிவினையும் 

4. For 
என்று எழுதலாம் . மேலும் , இக்கோளத்தின் 1 சதுர மீட்டர் 
பரப்பின்மீது செங்குத்தாகச் செல்லும் விசைக்கோடுகளின் 
எண்ணிக்கைக்குச் சமமாக இருக்கும் . 


n 


1 


எனவே , 

முனையிலிருந்து கிளம்பும் மொத்த H விசைக்கற்றை 
களின் எண்ணிக்கை = 4ar X 

4rHor 

1 . 


--- 


( * 


ஆக , 


ஒரு முனையிலிருந்து வெளிக் கிளம்பும் மொத்தப் பாயம் 
அல்லது விசைக்கோடுகளான B = 1sx m ஆகும் . 

Ho 


- 


4 


மின்னியல் - காந்தவியல் 


பக்கம் 19 : 2.12 

m வெபர் முனைவலிமையும் , 21 மீட்டர் நீளமும் கொண் 
டுள்ள ஒரு காந்தத்திற்கு , எம்.கே.எஸ் . முறையில் காந்தத் 
திருப்புத்திறனாக , M = 2mx / வெபர் - மீட்டர் என்று எழுதலாம் . 
இம் முறையில் காந்தமாக்கற் செறிவுக்குரிய அலகு வெபர் / 
மீட்டர் ஆகும் . 


பக்கம் 20 : 


2.13 


எம் . கே . எஸ் . முறை 


m 


காந்தத்தின் N முனையினால் P- லிருக்கும் 
ஓர் அலகு வடமுனையின் 

மேல் பெறப்படும் 
எதிர்த்துத் தள்ளும் விசை , NP என்ற திசையில் 


4RHONP 


m 


காந்தத்தின் S முனையினால் P- லிருக்கும் 
ஓர் அலகு வடமுனைமேல் பெறப்படும் ஈர்ப்பு 
விசை , PS என்ற திசையில் 


}-- 


4 * 4 PS 


ஆகையால் , P- ல் விளைவு திசை 


m 


m 


40H.NP 451 PS 


m 


m 


47 Ho ( d - I ) 47 Ho (d + I ) 
4m ld 

2 Md 
414 ( d - 1 ) - 401. ( d - 1 ) 
m என்பது வெபர் அளவிலும் , M என்பது வெபர் மீட்டர் அள 
விலும் , 1 , d மீட்டர் அளவிலும் அமையும் . காந்தப்புலமானது 
ஆம்பியர் - சுற்று மீட்டர் அளவில் இருக்கும் . 
குட்டைக் காந்தக் கட்டையின் அச்சுக் 

2M 
கோட்டிலுள்ள புள்ளியில் புலச் செறிவு 41 Kods 


} 


பக்கம் 23 2.14 


எம்.கே.எஸ் . அலகுகளில் , 

1 

M } 

4. 4. [ {d +11 ) 
( PT திசையில் ) 


குட்டைக் காந்தக் கட்டைக்கு } - 1 , 


M 


( d + 1) } 


P- ல் காந்தப்புலச் செறிவு 


பிற்சேர்க்கை 


5 


பக்கம் 25 : 


2.15 


எம்.கே.எஸ் . முறையில் , 


2M cos 9 
PA = 


4. Hods 


M sin a 


PB 


= 


451 ds 


ஆனால் PT " = PA + PB : 


F = VPA + PB " 


2 M cos 9 


1 


- 


/✓ 


( M sin a 
+ 

47 Ho d * 


41 Hod 


M 


F = 


( 3 cos.o + 1) 


( PT திசையில் ) 47 Hods 


பக்கம் 26A : 


2.16 


= 


எம்.கே.எஸ் . முறையில் , 

M 
H 

4m wo ( d + I ) ) 
குட்டைக் காந்தக் கட்டைக்கு 

M 
H ! 

47 Hod ) 


பக்கம் 26B 


எம் . கே எஸ் . முறையில் , 

2Md 
H 

41.( d " -19 ) 


- 


குட்டைக் காந்தக் கட்டைக்கு 

2All 
H 

47 Ho d 


பக்கம் 28 : 2.17 


6 M, M , 


எம் . கே . எஸ் . முறையில் , விளைவு விசை 


4m to de 


6 


மின்னியல் - காந்தவியல் 


பக்கம் 29 : 


2.17 


எம் . கே . எஸ் . முறையில் , விளைவு விசை 


3 M , M , 
4nlod 


பக்கம் 80 : 

எம் . கே . எஸ் முறையில் , 


sin 


2M . 
N , S, } ஆல் P- ல் பெறப்படும் புலம் 

41Ho d 
ஃ . N , S- ல் இரட்டை = 

2 M. 
M, X 

X sino 
474, ds 
2M, M2 

451 ds 
( i ) = 0 ஆக இருக்கும் போது , இரட்டை = 0 . 
( ii ) 9 90 ° ஆக இருக்கும் போது , இரட்டை 

2 M , M , 
47nd" 


* 


- 


| 


பக்கம் 32 


எம் . கே . எஸ் . முறை 


1 


N, S , ஆல் P- ல் பெறப்படும் புலம் 

43 to d 

M , XM . 
எனவே , இரட்டை 

X ( sin 90 - ) 
4m 4 d : 


M , M , 


ccs a 


4m Ho d 


( 1 ) 9 = 90 ° ஆக இருக்கும் போது 

இரட்டை 0 . 
( 2 ) s = () ஆக இருக்கும் போது , அதாவது N2 S ? I N S 

MM , 
இரட்டை - 

4. Hod 


பக்கம் 35 : 2. 19 

எம் . கே . எஸ் . முறை 

0 என்ற இடத்தில் m அலகுகள் உள்ள 
வடமுனை ஒன்று வைக்கப்படுவதால் , 4 - ல் 
வைக்கப்பட்டுள்ள ஓர் அலகுக் காந்த வட 
முனையின் மேல் கொடுக்கப்படும் விசை 


* 


41 40 x 


பிற்சேர்க்கை 


1 


4 - லிருந்து B- க்கு ஓர் அலகுக் காந்த 
வட முனை நகர்த்துவதனால் செய்யப்படும் 
வேலை 


} 


dx 


411) 


dV 


-m d x* 
4. Hox 


d 


m 


எனவே P- ல் காந்த அழுத்தம் = 


- 


mdx 
4m Ho x 


4т во а 


காந்த அழுத்தத்திற்குரிய அலகு ஆம்பியர் - சுற்று என்பதாகும் . 


பக்கம் 36 : 2. 20 

எம் . கே எஸ் . அலகில் , 


N ஆல் P- ல் உள்ள அழுத்தம் 


47 to ( d - I) 


- 


m 


m 


R 


S ஆல் P- ல் உள்ள அழுத்தம் 

4mmo [ d + I ) 
எனவே P- ல் 

உள்ள விளைவுக் 
காந்த அழுத்தம் } = 1r 

47/40( d - I ) 47 #o ( d + ij 
2ml 

M 
41 Ko ( d " - ") 47 4. ( d . " ) 
குட்டைக் காந்தக் கட்டைக்கு , 

M 
P- ல் காந்த அழுத்தம் 

4m Hodr 


- 


பக்கம் 37 


எம் . கே . எஸ் அலகுகளில் , 


P- ல் அழுத்தம் 


m 


m 
41 Po NP 


= 0 . 


4m | AO SP 


பக்கம் 38 


இதற்குரிய எம் . கே.எஸ் அலகுகளில் , 


m 


P- ல் உண்டாகும் விளைவு அழுத்தம் V = 

41. AP 


4. Во BP 


40.( OP - OA )41 (OP + OB ) 
ஆனால் 0A = 0B = 1 cos a 


8 


மின்னியல் - காந்தவியல் 


m 


4m Hg ( d- 1 cos 9 ) 4m H. ( d + l cos 9 ) 

m x 2 I cos 
41 10 ( d - 1 cos 9 ) 


M cos 9 


( குட்டைக் காந்தமாக இருப் 


4m to d " 


பதால் ) 


பக்கம் 41 : 2.22 


தகுந்த எம் . கே . எஸ் அலகுகளில் , 

காந்தச் சில்லின் மிகச் சிறிய பரப்பான 
ABCD-யினால் P- ல் அழுத்தம் 


} 


pds cos g 
47 Ho de 


இங்கு , என்பது சில்லின் வலிமையை வெபர் மீட்டர் 
என்ற அளவில் குறிக்கிறது . 

ds என்பது ABCD ன் பரப்பினைச் சதுர மீட்டர் அளவில் 
குறிக்கிறது . 

d என்பது ABCD- லிருந்து P உள்ள தூரத்தை மீட்டர் 
அளவில் குறிக்கிறது . 


ABCD- யினால் P- ல் தாங்கப்படும் ) 

ds cos 
திண்மைக் கோணம் ) 

d 

odw 
ஃ ABCD- யினால் P- ல் ஏற்படும் அழுத்தம் 

41. 4 . 

odw ய 
எனவே , முழுச் செல்லினாலும் P- ல் 
உண்டாக்கப்படும் அழுத்தத்தின் அளவு ) 411 ) 4 * 1 . 


-- 


} = 2 


பக்கம் 41 


எம் . கே . எஸ் . அலகுகளில் , 


இரண்டு புள்ளிகளுக்கிடையேயுள்ள 
காந்த அழுத்தத்தின் அளவு 


யயுள்ள ) 


- 


41 
4л во 


HO 


எனவே , புறவெளி வழியாக ஓர் அலகு முனையை ஒரு 
புள்ளியிலிருந்து மற்றொரு புள்ளிக்குக் கொண்டுவரச் செய்யப் 
படும் வேலை அளவு = 

1 


பிற்சேர்க்கை 


9 


பக்கம் 431 2.22 ஆ 
உரிய எம்.கே.எஸ் . முறையில் குறிப்பிடும்போது , 

27 [ 1 - cos 81 ] 
P- யில் ஏற்படும் காந்த அழுத்தம் 

47 Ho 
[ - cos 01 ] 

2 Ho 
எனவே , P- ல் உள்ள காந்தப் 

2mpa 
புலச் செறிவு 

40Ho ( a + x ) ; 

a 
210 ( a + x ) 


தப் ) 


பக்கம் 44 : 2.23 

நிலை ஆற்றலின் மதிப்பினை எம் . கே . எஸ் . முறையில் குறிக் 
கும் போதும் அதன் அளவு - M H cos B ஆகும் . 

M என்பது வெபர் - மீட்டர் அளவில் அளக்கப்படும் . 
H 

ஆம்பியர் - சுற்று மீட்டர் அளவில் வரையறுக்கப் 
படும் . 


பக்கம் 45 : 2,24 

ஒரு காந்தப் புலத்தில் , காந்தக்கட்டையைத் திருப்பச் 
செய்யப்படும் வேலையை எம்.கே.எஸ் . முறையில் குறிக்கப் 
படும்போதும் அதன் அளவு MH ( 1 - cos 8 ) என்றே அமையும் . 
இங்கு , H- ன் அளவு வெபர் - மீட்டரில் கொடுக்கப்படும் . 

H- ன் அளவு ஆம்பியர் - சுற்று மீட்டரில் கொடுக்கப் 
படும் . 


பக்கம் 71 : 3.11 

எம் . கே .எஸ் . முறையில் இயக்கத்தின் அலைவு நேரத்திற் 
குரிய சமன்பாடும் மேற் குறிப்பிட்டுள்ளதே ஆகும் . ஆனால் , 
1 , M , H , C ஆகியவை எம்.கே.எஸ் . அலகுகளில் குறிக்கப் 
படும் . 


பக்கம் 77A : 8.18 

இதற்குரிய எம்.கே.எஸ் . அலகுகளில் குறிப்பிடப்படும் 


போது , 


M 
H 


41 Ho (d - 1 ) 

2d 


tan G என்றமையும் . 


10 


மின்னியல் - காந்தவியல் , 


t 


பக்கம் : 77B 


313 


--ன் மதிப்பு எம் . கே . எஸ் . முறையில் 

முறையில் எழுதுவதாக 
H 
இருப்பின் , 
M 

410 ( d + 1 ) } tan g என்றமையும் . 
H 


பக்கம் 117 


எம் . கே எஸ் . 

முறை 
மெல்லிரும்பால் ஆன ஒரு சட்டத்தை , H அலகுகள் 
வலிமை கொண்ட காந்தப் புலத்தில் , சட்டத்தின் நீளம் புலத் 
தின் திசைக்கு இணையாக இருக்குமாறு வைக்கப்படுவதாகக் 
கொள்வோம் . 1 என்பது அக் காந்தச் சட்டத்தில் தூண்டப் 
படும் காந்தமாக்கற் செறிவாகக் கொண்டால் , AB என்ற 
சுவரில் இருக்கின்ற வடமுனையின் எண்ணிக்கை = a 1 ஆகும் . 
ஆக a I விசைக்கோடுகள் AB- லிருந்து 

AB- லிருந்து தொடங்கி CD- ல் 
முடிவாகின்றன . 


} 


- 


H வலிமை புலத்தினால் பிளவின் வழியாக ) 
பாய்ந்து செல்லும் விசைக்கோடுகள் 

a Jo H. 
எனவே , மொத்த விசைக்கோடுகள் = a Po H + al. 
ஆக , 

ஓரலகு பரப்பின் வழியாகச் a lo H + al : 
செல்லும் விசைக் கோடுகள் 

= HoH + I 


} 


ஓர் அலகு பரப்பின் வழியாகப் பாய்ந்து செல்லும் விசைக் 
கோடுகளைக் காந்தத் தூண்டல் அல்லது பாய அடர்த்தி என்று 
வழங்குகிறோம் . 


பாய அடர்த்தி B = Ho H + I 
ஆனால் , B = FoH+ I 

HH 


s 


- 


இதில் - என்பது ஊடகத்தின் காந்த உட்புகு திறனைக் 
குறிக்கிறது . இந்த உட்புகுதிறன் வெபர் / ஆம்பி - சுற்று மீட் 
டர் அளவிலோ அல்லது ஹென்ரி மீட்டர் அளவிலோ குறிக் 
கப்படும் . 


பிற்சேர்க்கை 

முனைகளுக்கிடையே உள்ள விசைக்குரிய சமன் பாட்டில் 
A = Arlo என்றமையும் . இங்கு H என்பது ஊடகத்தினை 
ஒட்டி அமையும் உட்புகுதிறனாகும் . அதோடு சி . ஜி . எஸ் . 
முறையில் அளக்கப்படுகின்ற உட்புகுதிறனின் மதிப்பிற்குச் 
சமமான எண்ணிக்கையாகவும் Hr அமையும் . 


I | H என்பதைக் காந்த மேற்புத்திறன் என்கிறோம் . இதை 
K என்று குறிப்பிடுகிறோம் . 10 அல்லது - ஆகியவற்றிக்குரிய 
அலகுகளே இதற்கும் அமையும் . 


F 


B 
H 


ஆனால் , B 


FoH + I 


- 


. 


B 

HoH 1 
, 

+ 

H 
= A ) + K 
: M = Po + K 
ஆனால் 


H 
1 


எனவே 10xHr = | 


ஆக , Hox Ar = Ho + K 
Mox Mr 

Ho K 
P Fo ) 40 

K , 
. Hr = 1 + 

Ho 
வெற்றிடத்திற்கு K = 0 . 
எனவே , 4 = A ) ; மேலும் Hr = 1 . 


பக்கம் 119 : 5.6 


உரிய எம் . கே . எஸ் அலகுகளில் குறிப்பிடும்போது , 
ds- ன் மேலுள்ள நேர்க்குத்துத் தூண்டல் = | Hds cos g . 


m 


ஆனால் , H = 


4 


எனவே , d s- ன் மேலுள்ள நேர் 
குத்துத் தூண்டல் 


Hx 


X ds cos 


12 


மின்னியல் - காந்தவியல் 


m . dw 


dsS COS 


( 


419 ) 


47 


எனவே , m முனைகளைச் சுற்றிலும் உள்ள முழுப் புறப் 

m do 
பரப்பின் மேலுள்ள நேர் குத்துத் தூண்டல் = 

43 


s 


பக்கம் 120 : 5,7 

எம் . கே . எஸ் . முறை 

P அல்லது P , ஆகியவற்றில் உள்ள காந்தப்புலச் செறிவை 
H என்று வைத்துக் கொண்டால் , 

மொத்த 
குத்துத் தூாண்டல் 

= 21. H.ds 
ஆனால் , உருளையினால் மூடப்பட்டுள்ள 
முனைகளின் வலிமை 

= Ids 
எனவே , காஸ் தேற்றத்தின்படி , 
24 Hd 

ds 1 
I 
21 


உருளையின் மேலுஞ் தி சாத்த நேர் } 

} 


2 ம . 


S 


..H 


m 


பக்கம் 127 : 6.3 
தகுந்த எம் . கே . எஸ் . அலகுகளில் குறிப்பிடப்படும் போது , 

1 1 

H. tang 
41 Po dis (di + L ) 

41 Ho Ho tan g 
எனவே , m = 

1 

( d + L ) 
4. Ho Ho tan ) 
1 

1 
mr d , 

d , 


- 


ஆக I 


(d,"+ L ) 


இங்கு d , L , r ஆகியவைகள் மீட்டர் அளவில் குறிக்கப் 
படும் . 


பக்கம் 134 : 


6.7 


எம் . கே .எஸ் முறையில் அலகுகள் குறிக்கப்படும்போது , 
B ஆனது வெபர் மீட்டர் அளவில் காட்டப்படும் . 
H ஆனது ஆம்பியர் - சுற்று மீட்டர் அளவில் காட்டப்படும் . 


பிற்சேர்க்கை 


13 


அப்படியானால் , பொருளின் ஒரு கன மீட்டருக்கு , ஒரு 
முழுச் சுற்றில் இழுக்கப்படுகின்ற ஆற்றலின் மதிப்பானது B- H 
கண்ணியின் பரப்பிற்குச் சமமாக இருக்கும் . ஆற்றலின் 
அலகுகள் ஜுல்ஸ் அளவில் அமையும் . 

B Jo H + 1 
எனவே , d B = Ho d H + d I 
H- யினால் முழுவதும் பெருக்கப்படும்போது , 
Hd B = Ho Hd H + Hd I 


அல்லது G HAS = Ho G H H + SHAI 
ஆனால் PHH = 0 . 


இங்கு , HB என்பது B -H கண்ணியின் பரப்பாகும் . 
மேலும் இது F HEH அளவிற்குச் சமமாகவும் இருக்கும் . PHAB 


என்பது ஓர் அலகு பருமனுக்கு விரயமாகும் தயக்க இழப்பைக் 
குறிக்கின்றது . 


நிலைமின்னியல் 

( Electrostatics ) 


பக்கம் 172 : 8.1 


41 , 4 , என்ற இரு மின்னூட்டங்கள் தங்களுக்கு இடையே 
தொலைவைக் கொண்டிருந்தால் , அவற்றிற்கு இடையேயுள்ள 


விசை 


F - 11 


414 . 

d 


( இங்கு A என்பது மாறிலியாகும் . ) 


F = A.9144 

d , 


இதைத் தகுந்த எம்.கே.எஸ் . முறையில் குறிப்பிடும்போது , 

1 

ஆகும் . 


4m Er Eo 


இங்கு , , என்பது ஊடக்கத்தின் ஒப்பு அனுமதித்திறனாகும் . 

6. என்பது தனிவெளியின் அனுமதித்திறனாகும் . 


A- க்குரிய மதிப்பைக் கொடுக்கப்படும்போது . 

919 : 

என்ற சமன்பாட்டை நாம் 

4m Er Eo 
பெறுகிறோம் . 


d 


எம்.கே.எஸ் அலகுகளில் F ஆனது நியூடன் களின் அள 
விலும் , 7 என்பது மீட்டர் அளவிலும் அமையும் . 
1 9X 10a நியூடன்கள் மீட்டர் 

கூலூம்பு 
மேலும் , . = 8 • 85 X 10-1 கூலூம்பு / நியூடன் மீட்டர் ? 


4xEo 


பிற்சேர்க்கை 

15 . 
வெற்றிடத்தில் இரு மின்னூட்டங்கள் 

அமையும்போது , 
அதனை ஒட்டி அமையும் ஒப்பு அனுமதித்திறன் ; = 1 
எனவே , 


F= 41 42 


47 End 


பக்கம் 179 : 8.4 


எம் . கே . எஸ் . முறையில் , 
மின்னூட்டத்திலிருந்து 

d மீட்டர் தொலைவிலுள்ள 
புள்ளியில் , ( கூலூம்பு மின்னூட்டத்தால் உண்டாகும் மின் 

9 

4 * Ed 
இப்புலம் நியூடன் கூலூம்பு அளவில் தரப்படும் . இது , 
சாதாரணமாகப் பயன்படுத்தும் வோல்ட் மீட்டர் அளவிற்குச் 
சமமானதாகும் . 


புலம் 


நாம் 


பக்கம் 183 : 8.7 


எம்.கே.எஸ் . முறையில் மின் அழுத்தத்தை வோல்டு ( Volt) 
என்ற அலகால் அளக்கிறோம் . ஒரு கூலூம்பு அலகுகொண்ட 
மின்னூட்டத்தை ஈறிலியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை 
கொண்டுவர் 1 ஜூல் வேலை செய்யப்படுவது தேவையானால் , 
அப் புள்ளியில் உள்ள மின்னழுத்தத்தை 1 வோல்டு என்கிறோம் . 


பக்கம் 184 : 8.8 


எம் . கே . எஸ் . அலகுகளில் குறிப்பிடப்படும் போது , 
0 - ல் வைக்கப்பட்டுள்ள ( என்னும் 

மின்னூட்டத்திலிருந்து 
* தொலைவில் A வைக்கப்பட்டுள்ளது . A- ல் வைக்கப்பட்டிருக்கும் 

கூலூம்பு , அலகுள்ள நேர்மின்னூட்டத்தின் மீதுள்ள 


9 


40 E. 


* 


ஒரு கூலூம்பை A- லிருந்து B- க்கு நகர்த்தப்படுவதால் 
செய்யப்படும் வேலை = 

gdx 

40 € 0 x 
A- க்கும் B- க்கும் இடையேயுள்ள மின்னழுத்த வேறுபாடு -- 

dv 

- 90 x 


= 


4 


16 


மின்னியல் - காந்தவியல் 


எனவே , 


P- ல் உள்ள மின்னழுத்தம் 


I dx 


9 


4160 


. 


4x601 


பக்கம் 187 : 8.9 


உரிய எம்.கே.எஸ் அலகுகளில் குறிப்பிடும்போது , 


மின் அழுத்தம் 


4 


47ES 


பக்கம் 190 : 8.11 


எம்.கே.எஸ் . அலகுகளில் , 
d s- ன்மீது ஒரு புள்ளியில் உள்ள மின் செறிவு 

4 


4x Er Eo 


எனவே , 


9 


ds மீது மொத்த நேர்குத்து மின் செறிவு = 
ஆனால் , ; காற்றிற்கு 1 ஆகும் . 


47Er 60 


pads cos a 


ds cos S 


மேலும் , 


எனவே , d s மீது மொத்த நேர்குத்து மின் செறிவு 


- 


a de 
410 


ஆகவே , q- ஐச் சுற்றியுள் 

7- ஐச் சுற்றியுள்ள பரப்பின் மீதுள்ள மொத்த 
நேர் குத்து மின் செறிவு 

Edw 


4. to 


4 


X 4x = 


4xEo 


to 


பக்கம் 192 : 81.2 


எம் . கே . எஸ் . முறையில் , 


4 


426 


17 


பிற்சேர்க்கை 


பக்கம் : 195 

எம் . கே . எஸ் . அலக்குகள் -- 
நீள் உருளையின் இரண்டு முனைப்பரப்புகளின் = Ed s + Eds 
மேலுமுள்ள மொத்த நேர்குத்துத் தூண்டல் 2Eds 
நீள் உருளையால் தளத்தில் வெட்டப்படும் பரப்பின் 

= rds 


) 


- 


காஸ் தேற்றத்தின் படி , 

2 Eds ods 


-- 


E0 


: E = 


2E . 


பக்கம் 196 


மொத்த } 


வளைவு பரப்பின் மேலுள்ள மொத்த EX 21 
நேர் குத்துத் தூண்டல் 
நீள் உருலையில் உள்ளிட்ட மின்னூட்டத்தின் அளவு = qx ! 
எனவே , காஸ் தேற்றத்தின் படி , 

Ex 2mril 

91 


Eg 


7 


E 


g 
20E.T 


பக்கம் 199 : 8.14 


எம்.கே.எஸ் அலகுகள் 


ஏ என்பது மின்னூட்டமானால் ( கூலூம்பு சதுர மீட்டர் அளவில் ) 


E + E , 


- 


Eo 


மேலும் - E + E , = 0 


அல்லது 


E ] = E , 


-- 


E E. . 
ஏ / 26 0 அளவுள்ள புலத்தில் d s அளவு பரப்பின் மீது ds அள 
வுள்ள மின்னூட்டம் உள்ளது . இப்புலம் கடத்தியின் பிற பகுதி 
யின் மீதுள்ள மின்னூட்டத்தால் ஏற்படுவதாகும் . 

ords 
... d s- ன் மீது 

தான விசை = 


240 


18 


மின்னியல் - காந்தவியல் 


பக்கம் 197 : 8.13 
எம்.கே.எஸ் . அலகுகள் 
நீள் உருளையின் பரப்பின் மேலுள்ள நேர்குத்துத் தூண்டல் 

Exds 
ஆனால் ds அளவு பரப்பில் உள்ளிட்ட மின்னூட்டம் = rds 
எனவே , காஸ் தேற்றத்தின்படி , 

ods 
Eds 


- 


Eo 


ச 


Co 


இங்கு ஏ என்பது ஒரு சதுர மீட்டரில் உள்ள மின்னூட் 
டத்தைக் கூலூம்பு அலகுகளில் குறிக்கின்றது . 


விசை / அலகு பரப்பு 


20 


ஆனால் E = 

எனவே , = EXc 

. 
கடத்தியின் அலகு பரப்பின் 
மேலுள்ள விசை 

24 . 


E 60 


Eo 


பக்கம் , 203 : 8.16 
எம்.கே. எஸ் . அலகுகளில் , 

Eds 
ds மீதுள்ள விசை 

2 
d d தொலைவு நகர்த்த 
அதன் மேல் செய்யப்படும் வேலை 

2 
இந்த அளவு வேலையினை ஆற்றலாக , dc.dx என்னும் பருமன் 
அளவுள்ள புலத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது . 
ஃ ஆற்றல் / அலகு பருமனுக்கு 

2 


அதன் மேல் செய்யப்படும். காக் } 


x X de 


E. 


பக்கம் 205 : 8.18 

எம்.கே.எஸ் . அலகுகளில் குறிப்பிடும்போது , 
P- லும் அதன் மின் பிம்பமான P.- லும் 

உள்ள மின்னூட்டத்தால் M- ல் 
உண்டாகும் புலம் 

47 c (d + }} 


24x 


பிற்சேர்க்கை 


19 


ச என்பது M- ல் உள்ள மின்னூட்டப் புறப்பரப்படர்த்தி 
என்றால் , காஸ் தேற்றத்தின்படி , 


-2qx 3 


E0 


47 E , ( d + x ) 


- 


27 (d " + x ) 


மின்னூட்டத்திற்கும் தளக்கடத்திக்கும் இடையேயுள்ள 


வீசை 


- 
47 E. ( 2x ) 


--- 


16160 


* 


Q 


- 


யக்கம் 212 
உரிய , எம்.கே.எஸ் . அலகுகளில் குறிப்பிடும்போது , 

Q 
40 € T 
Qe 

4 tо f 
Q 

4m ET 
எம் . கே . எஸ் முறையில் மின்தேக்குத் திறனின் அலகு 
ஃபேரேட் ( Farad ) ஆகும் . ஒரு கூலூம்பு அளவுள்ள மின்னூட்ட 
மானது , கடத்தியின் மின்னழுத்தத்தை ஒரு வோல்டு ( Volt ) 
உயர்த்துமானால் , அக்கடத்தியின் தேக்குத்திறன் 
ஃபேரேட் ஆகும் . 


பக்கம் 220 : 9.7 
எம்.கே.எஸ் . முறையில் , 

4m Er € . A 
C 

4nd 


ஃபேரேட் . 


4 ஃபேரேட் . 


--- 


இரண்டு தட்டுகளுக்குமிடையே காற்று இருக்குமானால் , 


- 


Er 


1 . 
€ , A 


.. 


C = 


+ ஃபேரேட் . 


மின்னியல் - காந்தவியல் 


பக்கம் 221 ; 9.8 

உரிய எம்.கே.எஸ் . அலகுகளில் தரப்படும்போது , ( மின் 
தேக்கியின் தேக்குத்திறன் 

to A 

ஃபேரேட் 
d - t + 


-- 


ET 


என்ருகும் . 


பக்கம் 223 


9.9 


} 


4m € a 


அதன் மேலுள்ள மின்னூட்டத் 

4 
தினால் A- ன் மின்னழுத்தம் 
B- ன் உட்புறத்தின் - 7 அலகுகள் எதிர் மின் 
னூட்டம் இருப்பதால் , அதன் மின்னழுத்தம் 

A- ன் மேலுள்ள விளைவு மின்னழுத்தம் 


} 


- 


4b 


Ал є 

( b - a ) 
47 E ab 


* மின்தேக்குத்திறன் 


4 
9-2 ) 
4. Eab 
47 ab 

ஃபேரேட் . 


b - a 


பக்கம் 224 : 9.10 

எம்.கே. எஸ் . முறை 

நீள் உருளையின் பொது அச்சிலிருந்து 7 என்ற தொலைவி 
லுள்ள ஒரு புள்ளியில் உள்ள மின்புலத்தின் செறிவு 

4 

2T 
வெளி உருளையிலிருந்து உள் உருளைக்கு ஓர் அலகு , 
மின்னூட்டத்தைக் கொண்டுவர செய்யப்படும் வேலை , 


- 


a 


- 


21 E 


0 


9 

b 

logs 
2K 

b 
து உள் நீள் உருளையின் மின்னழுத்தமாகும் . 
மின்னூட்டம் அலகு நீளத்திற்கு 


- 


பிற்சேர்க்கை 


21 


பு 


மின்தேக்கியின் தேக்குத் 
திறன் ஓர் அலகு நீளத்திற்கு 1 


b 


loge 


2m 


a 


21 


log e bla 
= 20 € log e 

e * 


பக்கம் 244 : 


10.1 


A - க்கு Va என்ற , மின்னழுத்தத்தையும் B- க்கு Vb என்ற 
மின்னழுத்தத்தையும் ( வோல்டு அளவில் ) கொடுப்பதாக 
வைத்துக் கொள்வோம் . A- க்கும் B- க்குமிடையே உள்ள 
தொலைவை d எனக் கொண்டால் , இரண்டு தட்டுகளுக்கு 
மிடையேயுள்ள மின்புலச் செறிவு 

Va - V 
d 


E = 


இவ்விரண்டிற்குமிடையே உள்ள கவர்ச்சி விசை 

AEE 
F 

2 
A E ( Va - V ) 
F 


2 


- 


2d 


2 F 


. V. - Vb = d 


Ato 


பக்கம் 245 : 10.2 

எம் : கே . எஸ் . முறை . 

A- யானது G- ன் தளத்திற்கே வருமாறு செய்ய m என்ற 
நிறையினை ( கிலோகிராம் அளவில் ) A -ன் மீது வைக்கப்படும் 


போது ; 


Va - V , = d . 


2mg 
( OAL 


மேலும் , V. - 1 , = 


d .. 


2mg 
AEO 


எனவே VI - V , = ( d , -d , ) 


2mg | 
COA 


22 


மின்னியல் - காந்தவியல் 


பக்கம் 247 : 10.3 

இரண்டு தட்டுகளுக்கிடையே காற்று இருப்பதாகவும் , V ..., 
V ஆகியவை அவ்விரு தட்டுகளுக்கும் கொடுக்கப்படும் மின்ன 
ழுத்தங்களாகவும் ( வோல்டு அளவில் ) கொள்வோம் . அவ் விரு 
தட்டுகளுக்கிடையேயுள்ள தூரம் எனக் கொள்வோம் . 
எனவே , A ஆனது காப்பு வளையத்தின் நிலைக்கு இருக்கும் . 

A E , ( Va - V ) 
தட்டுகளுக்கிடையே உள்ள விசை F = 

2d 


தட்டுகளுக்கு இடையேயுள்ள மின்னழுத்த வேறுபாட்டை 
மாற்றாமல் , அப்படியே வைத்துக் கொண்டு அவற்றிற்க்கு. 
இடையே மின் கடத்தாப் பொருட் பாளத்தை நுழைப்பதாகக் 
கொள்வோம் . 1 என்பது பாளத்தின் தடிமனையும் , ( என்பது 
உட்புகுதிறனையும் குறிக்கும் . 


காப்பு வளையத்தின் நிலைக்கு A ஐக் கொண்டுவத்து நிலை 
நிறுத்தத்தட்டுகளுக்கு இடையேயுள்ள தூரத்தை என மாற்று 
வதாகக் கொள்வோம் . காற்றில் இவ்விரு தட்டுகளுக்கு இடை 
யேயுள்ள மின்புலச் செறிவை E எனக் கொள்வோம் . 


EE 


மின் கடத்தாப் பொருளில் மின் செறிவு 


E 


.. V.-V,= E ( di - 1) + 6 = E 


E 


V.-V. 
di -t + tt 

hc . 


= 


இதில் , 

Ke - என்பது பாளத்தின் உட்புகுத்திறனாகும் . 
இதைத்தான் நாம் அளக்க வேண்டும் . 

AE ( V. - V6 ) 
A- ன் மீதுள்ள விசை = 

di - ttta 

Kel 


( 


கட்டங்களிலும் A- ன் மீதான 

மீதான விசை ஒன்றாகவே 
எனவே , 


உள்ளது . 


d = d - 1+ = K 


23 


பிற்சேர்க்கை 


1 
Ke 


அல்லது 41 - d = h = 1( 1- 

음 


Ke 


t 
t - h | 


- 


பக்கம் : 252 : 10.4 

எம் . கே . எஸ் . முறை 

ஊசிக்கு V என்ற மின்னழுத்தமும் A , B குவாட்ரண்டு - 
களுக்கு முறையே Va , V6 மின்னழுத்தங்களும் ( வோல்டு அள 
வில் ) கொடுப்பதாகக் கொள்வோம் . 

0 என்பதை ஊசி சுழலுவதன் மூலம் கிடைக்கும் கோண 
மாகக் கொள்வோம் . 

B குவாட்ரண்டு 
A குவாட்ரன்டுகளுக்கும் ஊசிக்கும் களுக்கும் 
டையே குறைகின்ற மின் தேக்குத் கும் இடையே 

திறன் 

அதிகமாகும் மின் 

தேக்குத் திறனாகும் . 
21 09 

ஃபேரேட் . 
d 


ஊசிக் 


A குவாட்ரண்டுகளிலிருந்து மூலத்தால் பெறப்படும் ஆற்றல் . 
2r 600 

V - V . 
d 


மூலத்திலிருந்து வழங்கப்படும் . 


B குவாட்ரண்டுகளுக்கு 
ஆற்றல் 


24. ( v -13 ) ஜூல்ஸ் . 


எனவே , எலெக்ட்ரோ மீட்டரால் பெறப்படும் விளைவு 
ஆற்றல் 


21 0 


40 {( v - V ) - ( V - V ) } ஜூல்ஸ் ... (I) 


A குவாட்ரண்டுகளுக்கு மேல் உள்ள மின்னூட்டத்தின் 
நிலையாற்றலின் குறைவானது 


= } 2 O (V - V.) 


மின்னியல் - காந்தவியல் 


24 


B குவாட்ராண்டுகளுக்கு மேலுள்ள மின்னூட்டத்தின் 
நிலையாற்றலின் அதிகமானது 

2r tog 

( V - Vs ) " 
dd 


எனவே மின்னூட்டத்தின் மொத்தமாக அதிகமாகும் நிலை 
யாற்றல் 

2r € 00 
, 

V ) 


{(V- Y ) - ( V - Y ) } 


( 2 ) 


ஆகவே , இழையில் முறுக்கைத் தோற்றுவிக்கும் ஆற்றலின் 
அளவு = ( 1 ) - ( 2 ) 


} 2 0 { ( v - y ) - (v- v.)"} 


அலகு முறுக்குக்கு உள்ள இரட்டையை C எனக் கொண் 
" டால் , இழையை 9 கோண அளவு முறுக்கச் செய்யப்பட 
வேண்டிய வேலையின் அளவு 

= Ice 

2r to G 
ஃ Ice = } . 

d 


9 


( r- -***) ( .-- K ) 


மாறு அழுத்த முறை 


ad 


V. - V = 


0 


= Kg . 


2 " coV 


சம அழுத்த முறை 


( Va - V. ) 


Y 


= CgI 


dd 


( Ya - Vs) " 


Cd 

9 


( V. - Vs ) " 


- 


K1g . 


